இதழ்‌ 16 | மே | 2020 


வரலாறே, எம்மை ' 


ஓஓ | 
வழிநடத்துகிறது - 


(6 


்‌ 


கீ 


டை 


1. தேசத்தின்‌ குரல்‌ (தலையங்கம்‌ ] 


2 திருப்புமுனை ஏற்படுத்திய 
பெண்ணாடம்‌ மாநாடு 


3.எங்களுடைய போராட்டம்‌ 


தாயகம்‌ இக 


வெளியீடு : தமிழர்‌ கழகம்‌ 


கேசக்கின குரல்‌... 
தமிழ்நாடு மட்டுமின்றி 


உலகம்‌ முழுவதும்‌ மக்கள்‌ 
கொரோனா (கோவிட்‌-19.] கிருமியின்‌ 
அச்சத்தில்‌ உள்ளனர்‌. இந்தக்‌ 
கிருமி தொற்று ஏற்பட்டதால்‌ 
பலர்‌ இறந்துள்ளதாக செய்திகள்‌ 


ஆனால்‌, இந்த கோவிட்‌-19 என்பது 
ஆய்வுக்‌ கூடம்‌ வாயிலாக செயற்கையாக 
ஏற்படுத்தப்பட்ட தொற்றாக இருக்கலாம்‌ 
என்ற அச்சமும்‌ நிலவுகிறது. 
எந்தவொரு நோயையும்‌ நம்‌ உடலின்‌ 
எதிர்ப்பாற்றலை அதிகரிப்பதன்‌ மூலம்‌ 
வெற்றி கொள்ளலாம்‌. 


எனவே மரபு வகை மற்றும்‌ கோடை 
காலத்திற்கான உணவுகளை 
உட்கொள்ளுங்கள்‌. உடல்‌ வெப்ப 


நிலையை சீராக வைத்திருங்கள்‌. 


கொரோனா பீதியை இந்திய 
மற்றும்‌ தமிழ்நாடு அரசுகள்‌ 
மிகைப்படுத்துகின்றனவோ என்ற 
கேள்வியும்‌ எழுகிறது. எதுவானாலும்‌ 
நம்‌ உடலில்‌ நோய்‌ எதிர்ப்பு ஆற்றலை 
பேணுவதின்‌ மூலம்‌ எவ்வகை 


நோயையும்‌ நாம்‌ வெல்ல முடியும்‌. 


- ஆசிரியர்‌ குழு 


4] 


திருப்புமுனை ஒறபடுூத்திய 


பெண்ணாடம்‌ மாநாடு 


கடந்த 1984ஆம்‌ ஆண்டு மேக, 6 ஆகிய 
நாட்கள்‌ தமிழ்நாட்டு வரலாற்றில்‌ 
முக்கியமானவை. தமிழ்த்‌ தேசியத்‌ 
தலைவர்‌ தமிழரசன்‌, புலவர்‌ 
கலியபெருமாள்‌ மற்றும்‌ புரட்சிகர 
தோழர்களின்‌ முன்னெடுப்பில்‌ 
இன்றைய கடலூர்‌ மாவட்டத்தில்‌ 
உள்ள பெண்ணாடம்‌ என்னும்‌ ஊரில்‌ 


நடைபெற்றது. 


அப்போது " இந்திய கம்யூனிஸ்ட்‌ கட்சி 
(மா-லெ மக்கள்‌ யுத்தம்‌” அமைப்பில்‌ 


௮ 


$்திலிருந்தும்‌ 


நிய ஆதிக்கத்‌ 


அம்‌ 
சுரண்ட 


எல்லா 


(6 


ம்‌ இந்தியாவின்‌ 
ம்‌ விடுதலை 
தே நமது 
99 


மது 


லிலிரு 
தேச்ய இன 
ண்‌ 


16060௧௯ 


ங்கு 
ம எனப 


டு 
கெ 


பெற வே 


= ட] 
நி 


்‌ ஸ்‌. 
கன நத |. 


"தேசிய இனப்‌ பிரச்சனை” பற்றிய 
விவாதம்‌ மேலோங்கியது. மக்கள்‌ யுத்தக்‌ 
கட்சியின்‌ தலைமை இப்பிரச்சனையை 
சரிவர கையாளாததால்‌, 
அக்கட்சியின்‌ தமிழ்நாட்டு அமைப்பில்‌ 
பெரும்பாலானோர்‌ மாநாடு நடத்தி 
தீர்க்க முடிவெடுத்தனர்‌. 


மக்கள்‌ யுத்தக்‌ கட்சியின்‌ இளைஞர்‌ 
அமைப்பான " முற்போக்கு இளைஞர்‌ 
அணி” பெயராலேயே அம்மாநாடு 
நடைபெற்றது. மாநாட்டின்‌ முதல்‌ நாள்‌ 
தமிழ்ழ விடுதலை ஆதரவு மாநாடாகவும்‌, 
இரண்டாம்‌ நாள்‌ இந்தியாவில்‌ தேசிய 
இனங்களின்‌ விடுதலை மாநாடாகவும்‌ 


1 


புலவர்‌ கலியபெருமாள்‌ 


ட 
நடைபெற்றது. மாநாடு நடந்து 
கொண்டிருக்கும்‌ போதே, 
பெண்ணாடம்‌ கடைத்தெருவில்‌ 
மக்கள்‌ யுத்தக்‌ கட்சியினர்‌ பதாகை 
ஒன்றை வைத்தனர்‌. அதில்‌ தலைவர்‌ 
தமிழரசன்‌, புலவர்‌ கலியபெருமாள்‌ 


உள்ளிட்ட தோழர்களை கட்சியை விட்டு 


நீக்குவதாக அறிவித்தது. 


பெண்ணாடம்‌ மாநாட்டிற்கு பிறகு 
" தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி 
(மா-லெ7)" உருவாக்கப்பட்டது. மக்கள்‌ 
யுத்தக்‌ கட்சியிலிருந்து பெரும்பாலான 
தோழர்கள்‌ தலைவர்‌ தமிழரசன்‌ 
தலைமையில்‌ அணிவகுத்தனர்‌. 


கட்சி அமைக்கப்பட்ட சில மாதங்களில்‌ 
தமிழ்நாடு விடுதலைப்‌ படை 
உருவாக்கப்பட்டு, தமிழ்த்‌ தேசிய 
விடுதலைக்கான ஆயுத எழுச்சி 
தொடங்கியது. 
பெண்ணாடம்‌ மாநாடு என்பது 
தமிழர்களின்‌ தனிநாட்டுரிமையை ஒரு 
கோட்பாடாக வடிவமைத்து அதன்‌ 


தமிழ்த்‌ தேசிய குடியரசின்‌ 


வரைபடம்‌ 
அரசியல்‌ தன்மையை கூர்‌ தீட்டியது. 
இம்மாநாடு தான்‌ தமிழக அரசியல்‌ 
அரங்கில்‌ " தமிழ்த்‌ தேசியம்‌” 
கோட்பாடாகவும்‌, நடைமுறையாகவும்‌ 


நுழைய காரணமாக அமைந்தது. 
- அடல்‌ 


10 


எங்களுடைய போராட்டம்‌... 


அமிலலர்‌ ஐபால்‌ 


(அமில்கர்‌ கப்ரால்‌ ஆப்ரிக்க 
கண்டத்தில்‌ உள்ள கினியா பிஸோ 
நாட்டைச்‌ சேர்ந்தவர்‌. வேளாண்‌ 
துறையில்‌ பொறியியலாளர்‌ பட்டம்‌ 
பெற்றுள்ளார்‌. படிப்பை முடித்த பிறகு 
வேளாண்‌ பொருளியல்‌ வல்லுநராக 
பணியாற்றினார்‌. அப்போது 
இவரது நாடு போர்ச்சுகல்‌ நாட்டின்‌ 
ஆக்கிரமிப்பி1ல்‌ இருந்தது. 


தனது தாய்நாட்டை 
அன்னியர்களிடம்‌ இருந்து 
மீட்க வேண்டும்‌ என்ற வேட்கை 
இவருக்கு பிறப்பெடுத்தது. 1956 
ஆம்‌ ஆண்டு கினியா மற்றும்‌ கேப்‌ 
வெர்டே மக்களின்‌ விடுதலை 


11 


கட்சி' (PAI) யை நிறுவிய அவர்‌ 
அக்கட்சியின்‌ தலைவராக 
இருந்தார்‌. 1960 ல்‌ அக்கட்சி, 
கினியா மற்றும்‌ கேப்‌ வொடெ 
விடுதலைக்கான ஆப்ரிக்க கட்ச்‌] 
(PAIGC) என்று பெயரிடப்பட்டது. 


1961-இல்‌ போர்ச்சுகல்‌ குடியேற்ற 
ாடுகளின்‌ தேசிய விடுதலை 
யக்கங்கள்‌ ன்‌ கூட்டமைப்பின்‌ 


(CONCP) துணைப்‌ 


12 


பொதுச்செயலாளராக 
கதோந்தெடுக்கப்பட்டார்‌. 
போர்ச்சுகல்‌ ஆதிக்கத்தை 
குச்‌ ய விடுதலைப்‌ 
போராட்டத்தின்‌ வாயிலாக 
முறியடித்தார்‌. கின யா மற்றும்‌ 
மகப்‌ வொடே மக்களின்‌ கடும்‌ 
போராட்டத்தின்‌ விளைவாக 
போர்ச்சுகல்‌ அந்நாட்டை விட்டு 
வெளியேறியது. 1973, சனவரி 
20 ஆம்‌ நாள்‌ போர்ச்சுகல்‌ 
அரசின்‌ கூல்‌ ப்படைகளால்‌ 
கொல்லப்பட்டார்‌. 


அமில்கர்‌ கப்ராலின்‌ 
தோழர்களுடைய அரசியல்‌ 
பணிகளின்‌ விளைவாக 1973. 
செப்டம்பாில்‌ கினயா மற்றும்‌ 


15 


மகப்‌ வொடே முழுமையான 
விடுதலையை அடைந்தது) 
எங்களுடைய நாட்டில்‌ 
எங்களுடைய போராட்டத்திற்குத்‌ 
தயார்படுத்திக்கொள்ளத்‌ 
தொடங்கியபோது நாங்கள்‌ மாவோ- 
சே-துங்கை அறிந்திருக்கவில்லை 
என்பதை உங்களிடம்‌ கூறியாக 
வேண்டும்‌. 1960 ஆம்‌ ஆண்டில்தான்‌ 
நான்‌ மாவோ-சே-துங்கின்‌ நூல்‌ ஒன்றை 
முதன்‌ முதலில்‌ பார்த்தேன்‌. 
எங்கள்‌ கட்சி 1956 ஆம்‌ ஆண்டு 


உருவாக்கப்பட்டது. கியூபாவின்‌ 


போராட்டத்தைப்‌ பற்றி நாங்கள்‌ மிகமிகக்‌ 


14 


குறைவாகவே அறிந்திருந்தோம்‌. ஆனால்‌ 
பிறகு பிற மக்களின்‌ அனுபவங்களைப்‌ 
பற்றி அறிந்துகொள்ள முயற்சி 
செய்தோம்‌. சில அனுபவங்களை 


நாங்கள்‌ ஒதுக்கி விட்டோம்‌. 


ஏனெனில்‌ சூழ்நிலைகளில்‌ ஏராளமான 
வித்தியாசங்கள்‌ இருந்ததால்‌ 
அவற்றை ஆய்வு செய்வது நேரத்தை 
வீணடிப்பதாகும்‌ என்று நாங்கள்‌ 
கருதினோம்‌. பிற மக்களின்‌ 
அனுபவங்கள்‌ மிகவும்‌ முக்கியமானவை; 
குறிப்பாக நீங்கள்‌ செய்யக்‌ கூடாத 
விஷயங்களை அறிவதற்கு 


இன்றியமையாதவை என்று நாங்கள்‌ 


15 


நினைக்கிறோம்‌. 
ஏனெனறால்‌ உங்கள்‌ நாட்டில்‌ 
நீங்கள்‌ செய்தாக வேண்டிய 
வேலைகளை நீங்களேதான்‌ 


உருவாக்க வேண்டும்‌. 


26 


வீர வனக்கம்‌ 


11 ஏபரல்‌ 1988 


தமிழ்த்‌ தேசிய இலட்சியத்திற்காக 
போராடி வீரமரணம்‌ அடைந்த 
தோழர்‌ மாறனுக்கு வீரவணக்கம்‌. 


தமிழர்‌ கழகம்‌ 


16 


